GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No. TN /CCN/467/2009 -11. 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 3 .20 Paise . 


TAM 


MENT OF 


RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


W : 
VERE 


ILNADU 


SGOVER 


. 


" UTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


RIUMPHS 


No . 34 ] 


CHENNAI, WEDNESDAY , SEPTEMBER 1 , 2010 

Aavani 16 , Thiruvalluvar Aandu - 2041 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


வேளாண்மைத் துறை 


Pages. 


Pages . 


HOME DEPARTMENT 


தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 

2009 - 2010 1560 (FLOUT) (52 Gul , B 8 ), 
புள்ளம்பாடி வட்டார பகுதியிலுள்ள மூன்று 
பிர்க்காக்களைச் சேர்த்தல் பற்றிய அறிவிக்கை .... 


660 


Prevention of Corruption Act - Appointment of 

certain Judges as Special Judges for areas 
Comprising Sessions Division 
for exclusive trial of Central Bureau 
of Investigation Cases and their Jurisdiction .. 


COMMERCIAL TAXES AND 
REGISTRATION DEPARTMENT 


663 


Award of the Tamil Nadu Chief Minister s Police 

Medal for Excellence in Public Service on the 
occasion of the Independence Day , 2010 .. 663-664 


Tamil Nadu Value Added Tax Act — Exemption of 

tax payable by any dealer on the right to use of 
Cinematographic Equipments , Studios , 
Laboratories , Recording Theatres and Lease 
of Audio , Video and Satellite Rights for certain 
period 


Award of the Tamil Nadu Chief Minister s Police 

Medal for Excellence in Investigation on the 
occasion of the Independence Day , 2010 


660 


664 


HIGHER EDUCATION DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 


Charitable Endowments Act — Vesting of Properties 

and Scheme of administration relating to 
Saraswathi Shanmugam Charitable Endowment 
Fund tenable in the Government Arts College, 
Paramakudi .. 

660 -661 


Disputes between Workmen and Managements 

referred to : 


Industiral Tribunal for adjudication 


.. 664 -665 


HIGHWAYS AND MINOR PORTS 

DEPARTMENT 


Labour Courts for adjudication 


. . 665 -666 


Tamil Nadu Highways Act - Acquisition of Lands 661-663 


D . I.P .- 11-2 (34 ) — 1 


[659] 


660 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


8 - 2 - 20ண் பொது ஆணையர் அல 


வேளாண்மைத் துறை 

COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
தலைமைச் செயலகம் , 1 செப்டம்பர் 2010 . 

Exemption of tax payable by any dealer on the right to 
தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 2009 - 2010 use of Cinematographic Equipments , Studios , 

நெல் ( சம்பா ) பருவ சாகுபடி , திருச்சி , புள்ளம்பாடி வட்டார Laboratories, Recording Theatres and Lease of Audio , 
பகுதியிலுள்ள மூன்று பிர்க்காக்களை சேர்த்தல் பற்றிய Video and Satellite Rights for certain period under 
அறிவிக்கை . 

Tamil Nadu Value Added Tax Act. 
No II( 2 )/ AG /542 /2010 . 

[ G . O . MS . No . 137 , Commercial Taxes and Registration ( B2 ) , 

13th August 2010 , Aadi 28 , Thiruvalluvar Aandu - 2041 . ) 
( வேளாண்மை - தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 

2009 - 2010 நெல் ( சம்பா ) பருவ சாகுபடி , திருச்சி , புள்ளம்பாடி No . II( 2 ) CTR/ 543/ 2010 . -- in exercise of the powers 
வட்டார பகுதியிலுள்ள மூன்று பிர்க்காக்களை சேர்த்தல் - conferred by sub - section (1) of Section 30 of the Tamil Nadu 
ஆணை வெளியிடப்படுகிறது . ) 

Value Added Tax Act , 2006 ( Tamil Nadu Act 32 of 2006) , the 

Governor of Tamil Nadu hereby exempts the tax payable by 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

any dealer under Section 4 of the said Act on the right to use 

of Cinematographic equipments falling under Entry 17 of 
[ அரசாணை ( வாலாயம் ) எண் 167 , வேளாண்மை 

Part -C of First Schedule and Cine equipments in Studios , 
( வேஉ 1) த் துறை , 10 - 8 - 2010 .] 

Laboratories, Recording Theatres and lease of Audio , Video 
படிக்கப்பட்டது: 

and satellite rights . 
1 . அரசாணை வாலாயம் எண் 207 , வேளாண்மை 

2 . This Notification shall come into force on the 
( வேஉ 1) த் துறை , நாள் 20 - 8 - 2009 . 

29th September 2010 and shall remain in force upto and 
2 . வேளாண்மை ஆணையர் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட 

inclusive of the 28th September 2012 . 
கடித எண் பொது 1 / 12153 /09 , நாள் : 12 - 11 - 2009 , 
8 - 2 - 2010 மற்றும் 16 - 3 - 2010 . 

MD. NASIMUDDIN , 
ஆணை : வாலாயம் எண் 167 , வேளாண்மை ( வேஉ 1) த் துறை , 

Secretary to Government. 
10 - 8 - 2010 . 
பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் காரீப் 

HIGHER EDUCATION DEPARTMENT 
2009 - 2010 பருவத்திற்கு தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டுத் 
திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பகுதிகளுக்கு ஒப்புதல் அளித்து Vestina 

பப்பட்ட பகுதிகளுக்கு ஒப்புதல் அளத்து Vesting of Properties and Scheme of administration 
ஆணையிடப்பட்டுள்ளது . 

relating to Saraswathi Shanmugam Charitable 
2 . வேளாண்மை ஆணையர் தனது கடிதத்தில் திருச்சி Endowment Fund tenable in the Government 
மாவட்டம் , புள்ளம்பாடி வட்டாரத்தை சேர்ந்த புள்ளம்பாடி , Arts College , Paramakudi under Charitable 
கல்லக்குடி , பெருவளப்பூர் ஆகிய பகுதிகளில் 7000 ஏக்கர் Endowments Act. 
பரப்பளவில் சம்பா பட்டத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக 
தெரிவித்து , காரீப் 2009 - 2010 பருவத்திற்கான பயிர் காப்பீட்டுத் [ G . O .MS. No . 230 , Higher Education (D2) , 2nd August 2010 , 
திட்டத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளுடன் 

Aadi 17 , Thiruvalluvar Aandu - 2041 .) 
திருச்சி மாவட்டம் , புள்ளம்பாடி வட்டாரத்தைச் சேர்ந்த 
பகுதிகளான புள்ளம்பாடி , கல்லக்குடி , பெருவளப்பூர் ஆகிய No . ||(2 )/HE/ 544/ 2010 . --In the matter of the Charitable 
பகுதிகளை தேர்வு செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்குமாறு Endowments Act, 1890 (Central Act VI of 1890 ) and in the 
கேட்டுக் கொண்டுள்ளார் . 

matter of “Saraswathi Shanmugam Charitable Endowment 
3 . இது குறித்து அரசு நன்கு ஆய்வு செய்து காரீப் Fund " [hereafter referred to as "the said Endowment "] tenable 
2009 - 2010 பருவத்திற்கான பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு திருச்சி in the Government Arts College , Paramakudi . 
மாவட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட பகுதிகளுடன் 
புள்ளம்பாடி வட்டாரத்தைச் சேர்ந்த கீழ்க்கண்ட பகுதிகளையும் 

I . VESTING OF PROPERTIES 
தேர்வு செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கை செய்கிறது . 

Whereas , an application has been made to the Government 
நெல் || காரீப் - 2009 (சம்பா/ தாளடி பிஷானம் ) அறிவிக்கை 

of Tamil Nadu under clause (b ) of sub - section ( 1) of Section 6 
செய்யப்படும் பிர்க்காக்கள் 

of the Charitable Endowments Act, 1890 (Central Act VI of 
வ . எண் . மாவட்டம் வட்டாரம் பிர்க்கா பிர்க்கா பெயர் 1890 ) by S . Banumathi, Retired Principal, residing at No. 3 , 
பெயர் குறியீடு 

4th Street, Uma Nagar, Thanjavur-613 007 , the donor of the 
(1) (2 ) ( 3 ) 

said endowment for vesting the property specified in the 

Schedule below , in the Treasurer of Charitable Endowments , 
திருச்சி புள்ளம்பாடி 

கல்லக்குடி 
பெருவளப்பூர் 

Chennai, appointed under Section 3 of the said Act for the 
புள்ளம்பாடி 

State of Tamil Nadu , the Governor of Tamil Nadu , in exercise 

of the powers conferred by Section 4 of the said Act, hereby 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

orders that the said property be vested in the Treasurer 
பா . ராம மோகன ராவ் , 

aforesaid , and be held by him and his successors - in -office , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையர் 

subject to the provisions of the said Act and the rules which , 
மற்றும் முதன்மைச் செயலர் . 

from time to time, may be or shall be made or deemed to 


(5 ) 


20 


22 


Sep . 1 , 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


661 


have been made thereunder and subject to the conditions 
setforth in the Scheme settled under Section 5 of the said 
Act, for the administration of the said Endowment. 


THE SCHEDULE 


into four laneing way and it having already been decided 
that the entire amount of Compensation to be awarded for 
the lands is to be paid out of the funds controlled and 
managed by the Chief Engineer (Metro ) Highways Department, 
Alandur, Chennai- 16 and after having considered the cause 
shown by the owner or other person having interest in the 
said lands , as the case may be , do hereby publish the 
following notice under sub - section ( 1) of section 15 of the 
Tamil Nadu Highways Act , 2001 (Tamil Nadu Act 
34 of 2002). 


The Property 
Rs. 25,000/- (Rupees Twenty five thousand only .) 


II. SCHEME FOR ADMINISTRATION 


NOTICE 


Whereas , an application has been made to the Government 
of Tamil Nadu under clause (b ) of sub - section ( 1 ) of Section 6 
of the Charitable Endowments Act, 1890 (Central Act VI of 
1890 ) by S . Banumathi, Retired Principal, residing at No . 3 , 
4th Street, Uma Nagar, Thanjavur-613 007 , the donor of the 
said Endowment specified above , for settling a Scheme for 
administration of the said Endowment, the Governor of 
Tamil Nadu , in exercise of the powers conferred by 
sub - section ( 1) of Section 5 of the Charitable Endowments 
Act, 1890 (Central Act VI of 1890 ), hereby settles the Scheme 
setforth in the Schedule below , for the administration of the 
said Endowment and appoints the Principal, Government Arts 
College, Paramakudi, to administer the property . The Scheme 
shall come into operation from the date of publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette . 


Under sub - section (1 ) of Section 15 of the Tamil Nadu 
Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002 ), the Governor 
of Tamil Nadu hereby acquires the land specified in the 
schedule below measuring 2119 . 25 Square Metres. 
(0 .21 .5 Ares ) to the same, a little more or less required for the 
purpose of widening and strengthening of 
MOUNT-MADIPAKKAM Road (KM 0 /0 - 2 /0 and 1/6 - 8 /6 ) 
into four laneing way . 


The plan of the land under acquisition kept in the Office 
of the Special Deputy Collector (L .A .), Tamil Nadu Urban 
Development Project- III, Chennai at Poonamallee and may 
be inspected at any time during office hours . 


SCHEDULE 


Kancheepuram District , Alandur Taluk , Alandur Town , 

Ward -F , Block - 9, 13, 14 and 15 . 


BLOCK -9 


THE SCHEDULE 
( 1) The fund shall be called “ Saraswathi Shanmugam 
Charitable Endowment Fund” tenable in the Government Arts 
College , Paramakudi. 

(2 ) The fund shall be administrated by the Principal, 
Government Arts College , Paramakudi. 

(3 ) From and out of the annual interest accruing on the 
fund the best outgoing student of all the Under Graduate 
Courses of the Government Arts College of Paramakudi, shall 
be given a prize every year. 

( 4 ) If more than one student securing the same marks , the 
prize shall be equally distributed among them . 

(5 ) The mode by which the interest amount shall be given 
as a prize to the best outgoing student shall be specified by 
the administration . 

(6 ) The un - utilized amount of the interest shall be added 
to the corpus of the Fund . 

(7 ) The decision of the administrator shall be final. 

(8 ) The amount of the said Fund shall be invested and 
reinvested in Government Securities . 


Government, ryotwari manai, T . S .No . 43 (Old Survey 
No. 242-3 part), now sub - divided as T .S .No. 43-2 , belonging 
to Muthukrishnan , bounded on the north by T. S .No. 42, east 
by T . S .No. 44 - 1 , south by T . S .No . 52 and west by Ward , E 
0 .0176 .0 square metres . 


Government, ryotwari manai, T .S .No. 52 (Old Survey 
No . 242 -4 part), now sub - divided as T. S .No. 52 - 2 , belonging 
to Dharani, bounded on the north by T . S .No . 43, east by 
T .S .No. 51, south by T .S .No . 53 and west by Ward - E 
0 .0058 . 0 square metres . 


BLOCK - 13 


K . GANESAN , 
Principal Secretary to Government. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 

Acquisition of Lands 
[G . O .Ms.No. 268 , Highways and Minor Ports (HW2), 
13th August 2010 , 344 28, olhoitohui 3460076 - 2041.] 

No . ||(2 )/HWMP /545 /2010 . — The Governor of Tamil Nadu 
having been satisfied that the lands in the schedule below 
are required for the purpose of widening and strengthening 
of MOUNT-MADIPAKKAM Road (KM 0 /0 — 2 /0 and 1/6 -8 /6 ) 


Government, wet ( A ), T. S .No. 1 (Old Survey No . 242 - 5 
part), now sub - divided as T .S .No. 1 -2 , belonging to Ravikumar, 
bounded on the north by Block - 9 , east by T . S .No . 8 , south 
by T .S .No. 2 and west by Ward - E - 0 .0043.5 square metres . 

Government, wet (A ), T .S .No. 2 (Old Survey No. 242-5 
part) , now sub - divided as T . S .No . 2 - 2 , belonging to 
Krishnamoorthy , bounded on the north by T. S .No. 1, east 
by T. S .No. 8 , south by T .S . No . 3 and west by Ward – E 
0 .0060 .5 square metres . 

Government, wet (A ), T . S .No . 3 (Old Survey No. 242-5 
part ), now sub - divided as T . S .No . 3 - 2 , belonging to Joseph , 
bounded on the north by T. S .No. 2, east by T .S .Nos . 
8 and 7 , south by T . S .No . 4 and west by Ward - E - 0 .0056 .0 
square metres . 


662 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


[Par 


BLOCK - 14 


Government, wet (A ), T .S . No . 4 (Old Survey No. 242 -5 
part), now sub -divided as T . S .No. 4 -2 , belonging to Kalaesha 
and Abdul Rahim , bounded on the north by T . S .No . 3 , east 
by T . S .No. 7 , south by T .S .No. 5 and west by Ward - E 
0 .0088 .5 square metres . 


Government, ryotwari manai, T . S .No . 3 (Old Survey 
No. 257 -5 part ), now sub -divided as T . S .No. 3 - 2 , belonging to 
Dhanakottiyammal, bounded on the north by T .S .No. 2 - 3 , 
east by Block – 13 , south by T . S .No. 4 and west by 
Ward - E - 0 .0045 .0 square metres. 


Government, wet (A ), T .S .No. 5 (Old Survey No . 242- 5 
part), now sub - divided as T . S .No . 5 - 2 , belonging to 
S . Gnanaraj Palpandiyan , bounded on the north by T .S .No . 
4 , east by T. S .No. 7 , south by T . S .No. 6 and west by 
Ward - E - 0 .0062. 0 square metres . 


Government, ryotwari manai, T. S .No. 4 (Old Survey 
No . 257 -6 , 7 part ), now sub -divided as T .S .No. 4 - 2 , belonging 
to Arumugam and Madurai Naicker , bounded on the north by 
T .S .No. 4 - 1, east by T. S .No. 5 , south by T . S .No . 11 and 
west by Ward - E — 0 .0031. 0 square metres. 


Government, wet ( A ), T .S .No. 6 ( Old Survey No . 242-5 
part), now sub - divided as T . S .No . 6 - 2 , belonging to 
Snehaprabha , bounded on the north by T . S .No. 5 , east by 
T . S .No. 7, south by T. S .No. 13 and west by Ward – E - 
0 .0074.5 square metres . 


Government, ryotwari manai, T. S .No. 11 (Old Survey 
No . 10 part ), now sub - divided as T.S .No. 11- 2 , belonging to 
Manickam Ammal, bounded on the north by T .S .No. 4 , east 
by Block - 13 , south by T .S .No . 12 and west by Ward - E 
0 .0059.0 square metres . 


part) Gangadharan 
,5. 46-1 and 1 


Government, ryotwari manai, T . S .No. 12 (Old Survey 
No. 11 part ), now sub - divided as T . S .No. 12 - 2 , belonging to 
M . John Durai, bounded on the north by T .S .No. 11 , east by 
T. S .No. 13 - 1A , south by T. S .No. 13 -2 and west by Ward - E 
0 .0057.0 square metres . 


Government, ryotwari manai, T .S .No. 13 (Old Survey 
No. 257 - 12 part), now sub -divided as T. S .No. 13- 2 , belonging 
to Manicka Naicker, bounded on the north by T .S .No. 12 , east 
by Block - 13, south by T . S .No. 29 and west by Ward - E 
0.0019 .0 square metres. 


Government, wet (A ), T . S .No. 14 (Old Survey No. 243- 2 
part), now sub - divided as T . S .No. 14 - 2 , belonging to 
A . M . Gangadharan , bounded on the north by T . S .No. 13 , 
east by T. S .Nos. 15 , 16 - 1 and 16 - 2 , south by T .S .No . 84 
and west by Ward - E - 0 .0216 .0 square metres . 

Government, dry , T .S .No . 85 (Old Survey No . 256 -2 
part ), now sub -divided as T . S .No. 85 - 2 , belonging to 
B . Jeyakanti, bounded on the north by T . S .No . 84 , east by 
T . S .No. 87 , south by T. S .No. 86 and west by Ward - E 
0 .0077 .5 square metres. 

Government. dry . T . S .No. 86 (Old Survey No. 256 - 2 
part ), now sub - divided as T . S .No. 86 - 2 , belonging to 
B . Jeyakanti , bounded on the north by T .S .No. 85 , east by 
T . S .No. 87 , south by T. S .No . 89 and west by Ward - E 
0 .0078.5 square metres. 

Government, dry , T .S .No. 89 (Old Survey No. 256 -2 
part), now sub -divided as T . S .No. 89 - 2 , belonging to 
Nithyakalyani Chettiyar , bounded on the north by 
T . S .No . 86 , east by T . S .Nos . 104 and 147 , south by 
T . S .No. 90 and west by Ward - E - 0 .0048 .5 square 
metres. 

Government, dry , T .S .No. 90 (Old Survey No. 256 -2 
part), now sub - divided as T . S .No. 90 - 2 , belonging to 
B . Jeyakanti, bounded on the north by T . S .No . 89, east by 
T .S .No . 91, south by T. S .Nos. 97 and 96 and west by 
Ward - E - 0 .0092.5 square metres . 

Government, dry , T. S .No. 97 (Old Survey No. 256 - 2 
part), now sub - divided as T . S .No. 97 - 2 , belonging to 
M . Jeyakumari , bounded on the north by T . S .No . 90 , east 
by T . S .No . 96 . south by T . S .No . 98 and west by 
Ward - E - 0 .0105 .5 square metres . 


Government, ryotwari manai, T. S .No. 29 (Old Survey 
No. 13 part), now sub -divided as T .S .No. 29 -2 , belonging to 
P . T .Rajan , bounded on the north by T . S .No . 13 - 2 , east and 
south by T . S .No. 30 and west by Ward - E - 0 .0040 .0 
square metres . 


divided as T. Sunded on them, south by 


Government, ryotwari manai, T . S .No. 30 (Old Survey 
No . 14 part ), now sub -divided as T. S .No. 30 -2 , belonging to 
V . Manjunathan and V . Subramani, bounded on the north by 
T . S .No. 29 , east by T .S .No. 28 , south by T . S .No . 31 and 
west by Ward - E - 0 .0031.0 square metres . 


Government, ryotwari manai, T. S .No. 32 (Old Survey 
No . 2 part), now sub - divided as T . S .No . 32 -2 , belonging to 
M . Narayanan , bounded on the north by T . S .No . 31, east by 
T .S .No. 35 , south by T .S .Nos . 33 and 34 and west by 
Ward - E - 0 .0070. 0 square metres . 


Government, ryotwari manai, T . S .No. 33 (Old Survey 
No. 3 part), now sub - divided as T . S .No . 33 -2 , belonging to 
E . Lakshmiammal, bounded on the north by T . S .No. 32, east 
by T . S .No . 34 , south by Block – 15 and west by 
T. S .No. 36 — 0 . 0033 .0 square metres . 


BLOCK - 15 


Government, dry , T . S .No . 98 ( Old Survey No . 256 -2 
part), now sub - divided as T . S .No . 98 - 2 , belonging to 
NithyakalyaniChettiyar, bounded on the north by T. S .No. 97 , 
east by T . S .No . 148, south by T . S .No. 99 and west by 
Ward - E % 0 .0047 .0 square metres. 

Government, dry , T. S .No. 99 (Old Survey No . 256 - 2 
part), now sub - divided as T . S .No . 99 - 2 , belonging to 
J. Vasantha, bounded on the north by T . S .No . 98 , east by 
T . S .No . 100 , south by Block - 14 and west by Ward - E 
0 .0112 .75 square metres . 


Government, dry , T . S .No . 2 (Old Survey No. 259 part), 
now sub - divided as T . S . No . 2 - 2 , belonging to 
V . Rukmaniammal, bounded on the north by T. S .No. 1 . east 
by T . S .No . 3 , south by T . S .Nos . 10 and 9 and west by 
Ward - E - 0 .0075. 0 square metres. 


Sep . 1, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


663 


Government, dry , T.S. No . 10 (Old Survey No. 259 part), 
now sub -divided as T . S .No. 10 -2 , belonging to Rajasekaran , 
bounded on the north by T .S .No. 2 , east by T .S .No. 9 , 
south by T .S .No. 11 and west by Ward – E - 0 .0076 .0 
square metres . 


To try the cases assigned 
by the Principal Special 
Judge, Chennai. 


Government, dry , T .S .No . 16 (Old Survey No. 259 part ), 
now sub - divided as T . S .No. 16 - 2 , belonging to St. Jude s 
Church , bounded on the north by T . S .No. 11 , east by 
T . S .No . 15 , south by T . S .Nos . 20 and 17 - 1 and west by 
Ward – E - 0 .0075 .0 square metres . 


(1) (2) 

(3 ) 
IX Additional T Additional 
City Civil Special 
and 

Judge , 
Sessions Chennai 
Judge, 
Chennai 
XII Additional || Additional 
City Civil 

Special 
and 

Judge , 
Sessions Chennai 
Judge , 
Chennai 


To try the cases assigned 
by the Principal Special 
Judge , Chennai. 


Government, manai, T. S .No. 20 (Old Survey No . 260 
part), now sub - divided as T . S .No . 20 - 2 , belonging to 
M . Balaraman , bounded on the north by T . S .No . 16 , east by 
T.S. Nos . 17- 1, 19 and 23, south by T. S.No . 22 and west by 
Ward – E - 0 .0072.0 square metres. 

Government, manai, T. S. No . 21 (Old Survey No . 260 
part), now sub - divided as T . S .No . 21- 2 , belonging to 
R . Vijayarangam , bounded on the north and east by 
T . S .No. 22, south by Ullagaram Village and west by Ward - E 
0 .0039 .0 square metres . 


To try the cases assigned 
by the Principal Special 
Judge, Chennai. 


and 


XIII Additional III Additional 
City Civil Special 

Judge, 
Sessions Chennai 
Judge, 
Chennai 
XIV Additional IV Additional 
City Civil Special 
and 

Judge, 
Sessions Chennai 
Judge , 
Chennai 


5 


Total - 2119. 25 square metres . 


To try the cases assigned 
by the Principal Special 
Judge, Chennai. 


G . SANTHANAM , 

Secretary to Government. 

HOME DEPARMENT 
Appointment of certain Judges as Special Judaes for 

areas Comprising Sessions Division for exclusive trial 
of Central Bureau of Investigation cases and their 
Jurisdiction under the Prevention of Corruption Act. 


6 


Special 
Judge, 
Madurai 


11 Additional 
District 
and 
Sessions 
Judge , 
Madurai 


[GO . Ms. No. 692, Home (Courts II), 2nd August 2010 .) 

No . 11 (2 )/HO /546 / 2010 . - In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 3 of the Prevention 
of Corruption Act, 1988 (Central Act 49 of 1988 ) and 
in supersession of the Home Department Notification 
No . 11 ( 2 )/HO / 28 / 2002 , published at page 15 of Part- || 
Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated the 
23rd January 2002, the Governor of Tamil Nadu hereby 
appoints the judges specified in column ( 2 ) of the Table 
below , as Special Judges as specified in column (3 ) for the 
areas comprising the Sessions Divisions specified in the 
corresponding entries in column (4 ) thereof, to try the offences 
specified in the said sub -section (1 ), which are investigated 
by the Delhi Special Police Establishment: 

THE TABLE 
SI. Judges Special 

Areas 
No . 

Judges. 

(Sessions 

Divisions) 
(1) (2) 

( 3 ) 


1 .Madurai 
2 . Thiruchirapalli 
3 . Karur 
4 . Perambalur 
5 . Thanjavur 
6 . Pudukkottai 
7 . Dindigul 
8 . Ramanathapuram 
9 . Sivagangai 
10 . Virudhunagar 
11 . Thoothukkudi 
12 . Tirunelveli 
13 . Kanyakumari 
14 . Theni. 
1. Coimbatore 
2 . The Nilgiris 
3 . Dharmapuri 
4 . Krishnagiri 
5 . Erode 
6 . Salem and 
7 . Namakkal. 


7 


| Additional 
District and 
Sessions 
Judge, 
Coimbatore 


Special 
Judge, 
Coimbatore 


( 4 ) 


Award of the Tamil Nadu Chief Minister s Police Medal 

for Excellence in Public Service on the occasion of 
the Independence Day , 2010 . 

[GO . Ms. No. 720 , Home (SC ), 13th August 2010.) 


VIII Additional 
City Civil and 
Sessions 
Judge , 
Chennai 


Principal 
Special 
Judge, 
Chennai. 


1 . Chennai 
2 . Vellore 
3 . Thiruvannamalai 
4 . Kancheepuram 
5 . Tiruvallur 
6 . Cuddalore 
7 . Villupuram 
8 . Nagapattinam and 
9 . Tiruvarur. 


No. 11/(2 )/HO /547 / 2010 . — The following four members of 
the Indian Police Service and State Police Service of the 
Tamil Nadu Police have been awarded the Tamil Nadu Chief 
Minister s Police Medal for Excellence in Public Service on 
the occasion of the Independence Day , 2010 : 


664 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec . 2 


Thiruvalargal 

(viii ) P . Ashokan , 
(i ) Thiru C . Chandrasekar , IPS ., 

Inspector of Police , 
Superintendent of Police , 

Annadhanapatti , Salem City . 
Special Branch CID . , 

( ix ) R . Sundram , 
Chennai- 4 . 

Inspector of Police , 
(ii) Thiru K . Chandrasekaran , 

C - 2 Elephant Gate P .S . , 
Deputy Superintendent of Police , 

Chennai Police . 
Q Branch CID ., Head Quarters , Chennai . 

2 . The recipients of the Medal are eligible to draw a lump 
( iii) Thiru J . Nagarajan , 

sum grant of Rs . 5 , 000/ - ( Rupees five thousand only ) each , 
Inspector of Police , 

irrespective of the rank , and a gold Medal weighing eight 
Thenkasi P . S ., Tirunelveli District. 

grams as per the rules governing the award of this Medal. 
( iv ) Thiru R . Ponnusamy, 

3. The Medals will be presented to the recipients by the 
Head Constable 1849 , 

Hon ble Chief Minister at a function , to be held later . 
Police Recruit School , Coimbatore . 
2 . The recipients of the Medal are eligible to draw a 

K . GNANADESIKAN , 
lump sum grant of Rs. 5 ,000 /- (Rupees five thousand only ) 

Principal Secretary to Government. 
each , irrespective of the rank , and a gold Medal weighing 
eight grams gold and two grams copper, as per the rules 
governing the award of this Medal. 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
3 . The Medals will be presented to the recipients by the Disputes between Workmen and Managements referred 
Hon ble Chief Minister at a function , to be held later . 

to Industrial Tribunal for adjudication . 
Award of the Tamil Nadu Chief Minister s Police Medal for 

விஜயேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் , பொள்ளாச்சி . 
Excellence in Investigation on the occasion of the 
Independence Day , 2010 . 

[ அரசாணை ( டி ) எண் . 294 , தொழிலாளர் 
[ G . O . MS. No . 721 , Home ( SC ), 13th August 2010.) 

மற்றும் வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 21 மே 2010 , 

வைகாசி 7 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041. ) 
No . II (2 )/ HO / 548 / 2010 . -- The following members of the 
State Police Service and Subordinate Police Service of the No . II(2 )/LE /549/2010 - இந்த ஆணையின் இணைப்பில் 
Tamil Nadu Police have been awarded the Tamil Nadu Chief குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக விஜயேஸ்வரி டெக்ஸ்டைலின் , 
Minister s Police Medal for Excellence in Investigation on the பொள்ளாச்சி நிர்வாகத்திற்கும் அதன் தொழிற்சங்கங்களுக்குமிடையே 
occasion of the Independence Day , 2010 : -- 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
Thiruvalargal 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
(i ) N . Mohan 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
Deputy Superintendent of Police , 
Counterfeit Currency Wing, Crime Branch CID , 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
Chennai . | 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
( ii ) V . Parthasarathy , 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிற் தீர்ப்பாயம் , 
Deputy Superintendent of Police, 

சென்னைக்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
Organised Crime Unit , Crime Branch CID , 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
Chennai . 
(iii ) I . Thayalan Tamilselvan , 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 (2A ) 
Deputy Superintendent of Police , 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
Special Intelligence Unit , Madurai . 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை தொழிற் 
( iv ) K . Paranthaman , 

தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
Assistant Commissioner of Police , 

இணைப்பு 
Ashok Nagar, Chennai Police . 
( v ) S . Marirajan , 

எழுவினா 
Inspector of Police , 

2007 - 2008 - ம் கணக்காண்டிற்கு நிர்வாகம் வழங்கியுள்ள 8.33 % 
Crime Branch CID ., Madurai City . 

போனஸ் தொகை ஏற்கத்தக்கதல்ல என்றும் கூடுதல் போனஸ் 
( vi ) K . Selvamani , 

வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கூற்று 
Inspector of Police , R -7 , K .K . Nagar P . S., 

நியாயமானதுதானா ? 
Chennai Police . 
(vii) S . Charles Sam Rajadurai, 

ஆம் எனில் , நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 
Inspector of Police , 

போனஸ் சதவீதம் என்ன என்பதை நிர்ணயம் செய்து உத்தரவு 
R -6 , Kumaran Nagar P.S ., 

பிறப்பிக்கவும் . 
Chennai Police . 


Sep . 1 , 2010 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


665 


போரோசில் கிளாஸ் ஒர்க்ஸ் லிமிடெட் , மறைமலை நகர் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 

பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
[ அரசாணை ( டி ) எண் 462 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை தொழிலாளர் 
( அ - 2) த் துறை , 11 ஆகஸ்ட் 2010 ) 

நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
No . II( 2)/LE /550 /2010 . --இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக போரோசில் கிளாஸ் ஒர்க்ஸ் 

எழுவினா 
லிமிடெட் , மறைமலை நகர் என்ற நிர்வாகத்திற்கும் இந்தியன் திருவாளர்கள் , தனுஷ்கோடி , ஆனந்தன் , டி . ஏ . சுப்பிரமணியன் , 
நேஷனல் இன்ஜினியரிங் எம்ப்ளாயிஸ் யூனியன் கே . நடராசன் மற்றும் ஏ . சுப்பிரமணியன் ஆகியோருக்கு கெண்டை 
சென்னைக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு எடை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாக இருக்கும்போது 
கருதுவதாலும் ; 

உற்பத்தி அளவு குறைக்காமல் சம்பளத்தில் உற்பத்தி குறைவுக்கு 

பிடித்தம் செய்த நிர்வாகத்தின் செயல் நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது இல்லையெனில் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக் கூடிய நிவாரணம் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; என்ன ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
சட்டம் XIV/ 1947 ) 10(1)( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு கார்டுவெல் ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் , புதுப்பாளையம் , கோவை 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

[ அரசாணை ( டி ) எண் 241 , தொழிலாளர் மற்றும் 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை தொழிற் வேலைவாய்ப்பு ( 91) த் துறை, 20 ஏப்ரல் 2010, சித்திரை 7 , 
தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

திருவள்ளுவர் ஆண்டு 2041.) 
ஆணையிடப்படுகிறது . 

No . II(2)/LE /552/ 2010 - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , கார்டுவெல் 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் , புதுப்பாளையம் , கோவைக்கும் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை தொழிற் கோவை , பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலைத் தொழிலாளர் 
தீர்ப்பாயம் , கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

முன்னேற்ற சங்கம் , கோவைக்குமிடையே தொழிற் தகராறு 
இணைப்பு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மறைமலை நகர் , போரோசில் கிளாஸ் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் 
பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு 2007 - 08 - ம் நிதியாண்டிற்கு எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
20 % போனசும் , ரூ . 6 ,000/ - கருணைத் தொகையும் வழங்கப்பட (மத்திய சட்டம் XIV / 1947) 10(1)( c ) பிரிவிலும் , ( 10 ( 1)(d ) பிரிவின் 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாமானதா ? வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ஆம் , எனில் , தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
நிவாரணம் என்ன ? 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
Disputes between Workmen and Managements referred 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
to Labour Courts for adjudication . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோவை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கார்டுவெல் ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் , புதுப்பாளையம் , 
கோவை . 

இணைப்பு 

எழுவினா 
[ அரசாணை (டி ) எண் 240 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 20 ஏப்ரல் 2010 , சித்திரை 7 , 

திரு . எல் . ஆனந்தன் டிக்கெட் எண் 37 ) என்பவரை 
திருவள்ளுவர் ஆண்டு - 2041.) 

3 - 2 - 2009 முதல் 6 - 2 - 2009 வரை நான்கு நாட்களுக்கு 

தற்காலிக வேலை நீக்கத்தினை தண்டனையாக வழங்கியதை 
No . II( 2)/LE/551 /2010 - இந்த ஆணையின் இணைப்பில் ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாகம் , கார்டுவெல் நியாயமானதுதானா ? ஆம் எனில் , தொழிலாளிக்கு கிடைக்க 
ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் , புதுப்பாளையம் கோவைக்கும் , கோவை , வேண்டிய நிவாரணம் என்ன ? 
பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற 
சங்கம் , கோவைக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிமிடெட் , 
அரசு கருதுவதாலும் , 

ஈரோடு மண்டலம் . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

[ அரசாணை (டி ) எண் 295 , தொழிலாளர் மற்றும் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 21 மே 2010 , வைகாசி 7 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2041 . ] 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

No . II(2 )/LE /553/2010 - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக அரசு போக்குவரத்துக் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

கழகம் (கோவை ) லிமிடெட் , ஈரோடு மண்டலம் நிர்வாகத்திற்கும் 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை தொழிலாளர் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர்கள் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

சம்மேளனம் , ஈரோடு , திரு . ஆர் . முருகேசனுக்குமிடையே தொழிற் 
ஆணையிடப்படுகிறது . 

தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


நிவானனில்,தொழிற்சங்கத்தினைத் தொகைய 


666 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது தொழிலாளர் உரிமை பாதுகாப்பு சங்கம் , தனது உறுப்பினர் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; திரு. கே . ரத்தினத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

சேலத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

கருதுவதாலும் ; 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , (10 (1)( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் தொழிலாளர் அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஆணையிடப்படுகிறது . 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , (10(1)(d ) பிரிவின் வரம்பு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2A ) 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் தொழிலாளா 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

ஆணையிடப்படுகிறது . 
இணைப்பு 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2A ) 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
எழுவினா 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் தொழிலாளர் 
1 . திரு . ஆர் . முருகேசன் என்பவருக்கு பணியின்போது ஏற்பட்ட நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
விபத்து காரணமாக எடுக்கப்பட்ட சம்பளமில்லா விடுப்பு நாட்களை 
பணிக்காலமாக கருதவும் . 

இணைப்பு 
2 . அவ்வாறு பணிக்காலமாக கருதும்பட்சத்தில் , அன்னாருக்கு 

எழுவினா 
வழங்க வேண்டிய 3 - வது ஊதிய மறு நிர்ணயத்தையும் , 

1 . திரு . கே . ரத்தினம் என்பவருக்கு அபராதம் விதித்து நிர்வாகம் 
3 . அன்னாருக்கு அளிக்கப்பட வேண்டிய தணிக்கையாளர் பதவி வழங்கிய 

வழங்கிய 7 - 10 - 2003 தேதியிட்ட இறுதி உத்தரவை ரத்து செய்ய 
உயர்வினை முன்தேதியிட்டு வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
கோரிக்கை நியாயமானது தானா ? 

ஆம் எனில் , அவருக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் என்ன ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

2 . மேலும் அன்னாரின் ஆண்டு ஊதிய உயர்வினை ஒரு மாத 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , சேலம் காலத்திற்கு திரண்ட பயனின்றி தள்ளிவைத்து நிர்வாகம் வழங்கிய 
[ அரசாணை (டி ) எண் 296 , தொழிலாளர் மற்றும் 

14 - 09 - 2005 தேதிய உத்தரவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை, 21 மே 2010 , வைகாசி 7 , 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
திருவள்ளுவர் ஆண்டு - 2041.) 

ஆம் எனில் , அவருக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் என்ன ? 
No . II (2 )/LE/ 554/ 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மேட்டூர் அணை அனைத்து 

ச . ஆறுமுகம் , 
அரசு இணைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU . 


